GOVERNMENTOF TAMIL NADU 

2020 


Regd . No. TN /CCN / 467 /2012 - 14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


TAMI 


ENT OF 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


M 


ME 


EGOVER 


LNADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TI 


RIUMPHS 


No. 11] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 11, 2020 
Maasi 28 , Vikari, Thiruvalluvar Aandu - 2051 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication 


148 - 150 


பொதுப்பணித் துறை 
நிலங்கள் கையகப்படுத்துதல் பற்றிய அறிவிக்கை .... 


151- 153 


[ 147 ] 


D . T.P . - 11- 2 (11) — 1 


148 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


நீக்கத்திலிருந்த்து செய்ய வேண்டு மப்பித்த 17 - 11- 2017 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
Disputes between Workmen and Managements 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
referred to Labour Courts for Adjudication 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கும்பகோணம் , 
சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆப் சயின்ஸ் & டெக்னாலஜி 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (ப ) எண் .84 , தொழிலாளர் மற்றும் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 04 பிப்ரவரி 2020 , தை 21 , 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2051. ) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No .II (2 )/LE/187 /2020. - இந்த ஆணையின் இணைப்பில் 

கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆப் 
சயின்ஸ் & டெக்னாலஜி என்ற நிர்வாகத்திற்கும் புதிய ஜனநாயக 

இணைப்பு 
தொழிலாளர் முன்னணி சத்தியபாமா பல்கலைக்கழக தொழிலாளர் 

எழுவினா 
கிளை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு . C . செந்தூர்கனி நடத்துனரின் (பணி எண் .5728) வருடாந்திர 
மேற்சொன்ன தகராறை காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத் 

ஊதிய உயர்வினை மூன்று வருடத்திற்கு தொடர்விளைவுடன் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 17 - 11 - 2017 நாளிட்ட 
அவர்கள் கருதுவதாலும் ; 

உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் மற்றும் அவர் தற்காலிக வேலை 

நீக்கத்திலிருந்த காலத்தை அவரின் கணக்கிலுள்ள விடுப்பாகவும் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

எஞ்சிய காலம் சம்பளமில்லா விடுப்பாகவும் கருதிய உத்தரவை 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் , 

தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை (ப) எண் .89, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( அ ) த் துறை , 04 பிப்ரவரி 2020, தை 21, விகாரி , திருவள்ளுவர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

ஆண்டு - 2051. ) 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

No .II ( 2 )/LE / 189/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு நுகர்பொருள் 

வாணிபக் கழகம் என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு சிவில் 
இணைப்பு 

சப்ளைஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 
" தொழிலாளர்கள் திரு . R . ஞானபிரகாசம் , (தலைவர் ) தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
என்பவரை கன்னியாகுமரிக்கும் , திரு . P. கருணாகரன் , ( செயலாளர் ) அவர்கள் கருதுவதாலும் ; 
என்பவரை உத்தரபிரதேச மாநிலத்திற்கும் திரு. A . பரணி என்பவரை 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ஹைதராபாத்திற்கும் அயற்பணிக்கு உத்தரவிட்ட நிர்வாகத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் 
செயல் தொழிற்சங்கம் தெரிவித்ததுபோல் தொழிலாளர் விரோத 
நடவடிக்கை தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
அரசு விரைவுப் போக்குவரத்துக் கழகம் , சென்னை 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (ப ) எண் . 86 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( அ ) த் துறை , 04 பிப்ரவரி 2020, தை 21, விகாரி , திருவள்ளுவர் 

10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆண்டு - 2051.) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
No . II ( 2 )/LE/188 / 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக அரசு விரைவுப் போக்குவரத்துக் 

இணைப்பு 
கழகம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கு எதிராக நெல்லை , 
சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் 

எழுவினா 
யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு திரு . ஆர் . வெங்கடாசலம் என்ற எடையாளருக்கு நிர்வாகத்தால் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

அளிக்கப்பட்ட 3 மாத கால ஊதிய உயர்வு திரண்ட பயனுடன் 

நிறுத்தம் செய்வதாகவும் , அவர் மீது தொடரப்பட்ட குற்றவியல் 
மேற்சொன்ன தகராறை கும்பகோணம் , தொழிலாளர் நீதிமன்றத் 

வழக்கு முடிவுக்கு வந்த பின்பு , தற்காலிக பணி நீக்க காலத்தை 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

வரன்முறை செய்தல் தொடர்பாக பரிசீலனை செய்து உத்தரவு 
அவர்கள் கருதுவதாலும் ; 

பிறப்பிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டதை ரத்து செய்ய வேண்டும் 


Mar . 11 , 2020 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


149 


MILE /190/2020 . இந்த தமிழ்நாடு அரசு போக்கும் அரசு உதத்திலிருந்த 
20- 08 - 


நப்பாக கருதியும் 


இரத்து 


என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 
தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மதுரை, தொழிலாளர் 

நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
மதுரை . 
[ அரசாணை ( டி ) எண் . 115 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி2) த் துறை, 17 பிப்ரவரி 2020, மாசி 5 , விகாரி , திருவள்ளுவர் 

எழுவினா 
ஆண்டு - 2051.) 

திரு . A . மணிகண்டன் , நடத்துநருக்கு (ப. எண் . CR 14014) , 
No.II(2)/LE / 190 / 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

வருடாந்திர ஊதிய உயர்வினை 5 ஆண்டு காலத்திற்கு , அதன் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 
கழகம் (மதுரை) லிமிடெட் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 

நீக்கத்திலிருந்த 20- 08 - 2015 முதல் 24 - 02 - 2016 வரையிலான 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் (CITU) , மதுரை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகத்தால் 

வழங்கப்பட்ட 24 -07 -2017 நாளிட்ட உத்தரவை இரத்து 
அரசு கருதுவதாலும் ; 

செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது நியாயமானது தானா ? 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திண்டுக்கல் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று [ அரசாணை ( டி ) எண் . 118 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

( பி1) த் துறை, 18 பிப்ரவரி 2020 , மாசி 6 , விகாரி , திருவள்ளுவர் 

ஆண்டு - 2051.) 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட No .II (2 )/LE / 192 / 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மதுரை , குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , 

( RMTC ) , ஒர்க்கர்ஸ் யூனியன் , ஏஐடியுசி , திண்டுக்கல் என்ற 
இணைப்பு 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
எழுவினா 

அரசு கருதுவதாலும் ; 
G . கிருஷ்ணன் , ஓட்டுநருக்கு ( ப . எண் DR 11611), வருடாந்திர மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
ஊதிய உயர்வினை 2 ஆண்டு காலத்திற்கு , அதன் திரண்ட அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
பயனுடன் நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 29 
03 - 2011 முதல் 27 - 04 - 2011 வரையிலான நாட்களை சம்பளமில்லா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
விடுப்பாக கருதியும் , நிர்வாகம் வழங்கிய 24 - 03 - 2012 நாளிட்ட 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் .116 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10 
( பி2) த் துறை, 17 பிப்ரவரி 2020 , மாசி 5 , விகாரி , 

( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051.] 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , திருச்சிராப்பள்ளி , 
No.||( 2 )/LE/191 / 2020 . -- இந்த ஆணையின் இணைப்பில் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , மதுரை என்ற 
நிர்வாகத்திற்கும் , அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு ஜெனரல் ஒர்க்கர்ஸ் 

எழுவினா 
யூனியன் , மதுரை மாவட்டம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

திரு V . கிருஷ்ணன் , ஓட்டுநருக்கு (ப. எண் 52728), வருடாந்திர 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

ஊதிய உயர்வினை , அதன் திரண்ட பயன்களுடன் இரண்டு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது ( 2) வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நீக்கத்திலிருந்த 30 ( முப்பது ) நாட்களை (10 - 11 - 2005 முதல் 

09 - 12 - 2005 ) தகுதிக்குட்பட்ட விடுப்பாக கருதி நிர்வாகம் வழங்கிய 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

20 - 04 - 2006 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை , ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


150 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 2 


-- --2016 அன்று ஆடு - 12 -2016 முதல் பூங்கவே 


[ அரசாணை ( டி ) எண் .119, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
( பி1) த் துறை, 18 பிப்ரவரி 2020 , மாசி 6 , விகாரி , 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
திருவள்ளுவர் ஆண்டு - 2051. ) 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No.II (2 )/LE / 193/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் , நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , கோவை 
( RMTC ) , ஒர்க்கர்ஸ் யூனியன் , ஏஐடியுசி , திண்டுக்கல் என்ற தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

இணைப்பு 
அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

எழுவினா 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; திரு . M . விஸ்வநாதன் (ப . எண் . C23770) ஓட்டுநருக்கு , நிர்வாகம் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

25 - 12 - 2016 அன்று வழங்கப்படவேண்டிய முதல் கட்ட ஆய்வு 
(மத்திய சட்டம் XIVI1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் 

பலன்களை (Review ) 25 - 12 - 2016 முதல் முறையாக வழங்கியும் 

அதற்கான நிலுவைத் தொகையினையும் வழங்க வேண்டும் என்ற 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 
கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் .127 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( 41) த் துறை, 20 பிப்ரவரி 2020 , மாசி 8 , விகாரி , திருவள்ளுவர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

ஆண்டு - 2051.) 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , திருச்சிராப்பள்ளி , 

No.II (2)/LE/ 195/ 2020. - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , உதவி மேலாளர் , 

பணியாளர் துறை பிரிவு - 2 மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
இணைப்பு 

கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை என்ற நிர்வாகத்திற்கும் , நேதாஜி 

போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு தொழிற்சங்கம் , கோவை 
எழுவினா 

என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
திரு T . அருளானந்தம் , A . T . M . (பணி . எண் 41636 ), என்பவருக்கு என்று அரசு கருதுவதாலும் , 
வருடாந்திர ஊதிய உயர்வினை , அதன் திரண்ட பயன்களுடன் மேற்சொன்ன தகராறை எழுவினாவடன் கோவை தொழிலாளர் 
ஒரு (1) வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்து , நிர்வாகம் வழங்கிய நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
17 - 08 - 2009 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 
கோவை 

எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 
[ அரசாணை (டி ) எண் . 126 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
( 41) த் துறை , 20 பிப்ரவரி 2020 , மாசி 8 , விகாரி , திருவள்ளுவர் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ஆண்டு - 2051.) 

10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , கோவை 
No . II ( 2 )/LE/194/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , உதவி மேலாளர் , 
பணியாளர் துறை பிரிவு - 2 மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

இணைப்பு 
கழகம் ( கோவை கோட்டம் ), கோவை என்ற நிர்வாகத்திற்கும் , நேதாஜி 
போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு தொழிற்சங்கம் , கோவை 

எழுவினா 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 

திரு . M . மகேந்திரன் (ப.எண் . C24552) நடத்துனருக்கு , நிர்வாகம் 
என்று அரசு கருதுவதாலும் ; 

05 - 03 - 2017 அன்று வழங்க வேண்டிய முதல் கட்ட ஆய்வு 
மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 

வடன் கோவை தொழிலாளர் பலன்களை ( Review ) 05 - 03 - 2017 முதல் முறையாக வழங்கியும் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 

அதற்கான நிலுவைத் தொகையினையும் வழங்க வேண்டும் என்ற 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் , 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C) பிரிவிலும் 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

முகமது நசிமுத்தின் , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


பொதுப்பணித்துறை 

நிலங்கள்கையகப்படுத்துதல்பற்றியஅறிவிக்கை [அரசாணை(நிலை)எண்52,பொதுப்பணி(ப்பி.2)த்துறை,19பிப்ரவரி2020,மாசி7,விகாரி, 

திருவள்ளுவர்ஆண்டு-2051.) 

படிவம்-IV| [13(1)ஆம்விதியைக்காண்க) 


Mar . 11 , 2020 ] 


முதல்நிலைஅறிவிக்கை 


No.II(2)/PWD/196/2020. 


திருநெல்வேலிமாவட்டத்தின்சேரன்மகாதேவிவட்டத்தைச்சேர்ந்தபிரான்சேரிகிராமத்தில்மொத்தம்0.29.0ஹெக்டேர்நிலம்தாமிரபரணி,கருமேனியாறுமற்றும்நம்பியாறு இணைப்புத்திட்டத்திற்காகவெள்ளநீர்க்கால்வாய்எனப்படும்பொதுநலப்பயன்பாட்டிற்காகதேவைப்படுவதாகஅரசுஉத்தேசித்துநிருவாகஅனுமதிவழங்கப்பட்டுள்ளது.தாமிரபரணி, கருமேனியாறுமற்றும்நம்பியாறுநதிகளைஇணைத்துகன்னடியன்கால்வாயிலிருந்துஉபரிநீரைசாத்தான்குளம்மற்றும்திசையன்விளைஆகியவறட்சிபகுதிகளுக்குகொண்டுசெல்ல வெள்ளநீர்கால்வாய்அமைக்கஉபயோகப்படுத்தப்படுவதால்நீர்ப்பாசனதிட்டத்திற்கானசுற்றுச்சூழல்மதிப்பீட்டாய்வு“WAPCOs"நிறுவனத்தால்சுற்றுச்சூழல்பாதுகாப்புசட்டம்1986, பிரிவு3(3)-ன்படிமேற்கொள்ளப்பட்டுள்ளது.இந்நிலங்கள்வெள்ளநீர்க்கால்வாய்நீர்ப்பாசனத்திட்டம்அமைப்பதற்காகமட்டும்கையகம்செய்யப்படுகிறது.இத்திட்டத்திற்காக சுற்றுச்சூழல்மதிப்பீட்டாய்வுமேற்கொள்ளப்பட்டுள்ளதால்2013ஆம்ஆண்டுநிலம்கையகப்படுத்துதலில்நியாயமானசரியீடுபெறுவதற்கும்மற்றும்ஒளிவுமறைவின்மைக்கும் மறுவாழ்வுமற்றும்மறுகுடியமர்விற்கானஉரிமைச்சட்டத்தின்பிரிவு6(2)-ன்படிசமூகதாக்கமதிப்பீட்டாய்வுமேற்கொள்ளவேண்டியதில்லை.பிரஸ்தாபநிலங்களில் கேட்புத்துறையினால்முன்நுழைவுசெய்யப்படவில்லை.இத்திட்டத்திற்காகநிலங்கள்கையகப்படுத்தப்படுவதன்காரணமாககுடும்பங்கள்ஏதும்இடமாற்றம்செய்யப்படவில்லை.மறுவாழ்வு மற்றும்மறுகுடியமர்வுவழங்குவதற்காகசேரன்மகாதேவிசார்ஆட்சியர்நிர்வாகியாகநியமனம்செய்யப்பட்டுள்ளார்.எனவேதிருநெல்வேலிமாவட்டத்தின்சேரன்மகாதேவிவட்டம்சேர்ந்த பிரான்சேரிகிராமத்தில்மேற்சொன்னதிட்டத்திற்காக0.29.0ஹெக்டேர்பரப்பளவுகொண்டநிலப்பகுதிகையகப்படுத்தப்படவுள்ளதுஎனஅறிவிக்கப்படுகிறதுஅதன்விரிவானவிவரங்கள் பின்வருகின்றன. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


தொடர் எண் 


நில அளவை எண் 


மரங்கள் 


நிலத்தின்கையகப்படுத்தப்படவுள்ள வகைநிலத்தின்பரப்பளவு 


கட்டு மானங்கள் 


நிலத்தின்மீதுபற்று இருப்பவரின்பெயரும் 

முகவரியும் 


பதிவுசெய்து வைத்துள்ளவர் 


எல்லைகள் 


வ 


தி 


தெ|மே 


(1) 


(2) 


(4) 


(7)) 


121/3C 


| 


புன்செய் 


0.29.0 


120,121/3B| 


121/3B 


|110|121/2| 


- 


632 


1.செல்லையாநாடார் மகன்ரத்தினம் 2.ராஜலிங்கம் மனைவிகோகிலா 


0.29.0 


இந்தஅறிவிக்கை,2013ஆம்ஆண்டுநிலம்கையகப்படுத்துதலில்நியாயமானசரியீடுபெறுவதற்கும்மற்றும்ஒளிவுமறைவின்மைக்கும்,மறுவாழ்வுமற்றும்மறுகுடியமர்விற்கானஉரிமைச் சட்டத்தின்(மத்தியசட்டம்30/2013)11(1)பிரிவின்கீழ்வழங்கப்பட்டிருக்கும்விதிமுறைகளின்கீழ்தொடர்புடையஅனைவருக்காகவும்வெளியிடப்படுகிறது. 


151 


152 


மாவட்டஆட்சியர்மற்றும்நிலஎடுப்புஅலுவலர்ஆகியோரால்யாதொருவேலைநாட்களிலும்வேலைநேரங்களிலும்நிலத்தின்திட்டம்குறித்துஆய்வுசெய்யப்படலாம். 

மேற்சொன்னசட்டத்தின்12ஆம்பிரிவில்குறிப்பிடப்பட்டுள்ளமற்றும்வழங்கப்பட்டுள்ளவாறு,நிலத்தில்நுழைதல்,யாதொருநிலங்களைஅளவெடுத்தல்,அடிமண்ணைதோண்டுதல் அல்லதுஆழ்துளையிடுதல்மற்றும்இதுதொடர்பானஅனைத்துசெயல்களையும்முறையாகசெயல்படுத்தகேட்புத்துறையான,திருநெல்வேலிசிறப்புதிட்டக்கோட்டம்,நீர்வளஆதாரத்துறை செயற்பொறியாளர்மற்றும்அவரதுபணியாளருக்குஅதிகாரமளிக்குமாறுஅரசிடம்கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


இச்சட்டத்தின்11(4)ஆம்பிரிவின்கீழ்,யாதொருநபரும்நிலத்தைவிற்பனைசெய்தல்/வாங்குதல்போன்றயாதொருபரிமாற்றங்களில்ஈடுபடுதல்அல்லதுபரிமாற்றங்கள்செய்தல்அல்லது மாவட்டஆட்சியரின்முன்அங்கீகாரம்இன்றிஇந்தஅறிவிக்கைவெளியிடப்பட்டநாளிலிருந்துயாதொருவில்லங்கங்களையும்ஏற்படுத்தஇயலாது. 


கையகப்படுத்துதல்தொடர்பானமறுப்புரைஏதேனும்,இருப்பின்,இச்சட்டத்தின்15ஆம்பிரிவின்கீழ்தெரிவிக்கப்பட்டுள்ளவாறுஇந்தஅறிவிக்கைவெளியிடப்பட்டநாளிலிருந்து60 நாட்களுக்குள்(அறுபதுநாட்களுக்குள்ளாக)பற்றுள்ளவர்அதனை,மாவட்டஆட்சியரிடம்அளிக்கலாம். 


க.மணிவாசன், அரசுமுதன்மைச்செயலாளர். 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


PUBLICWORKSDEPARTMENT 

AcquisitionofLands [G.O.Ms.No.52,PublicWorks(P-2),19thFebruary2020,Maasi7,Vikari,ThiruvalluvarAandu-2051.] 

FORM-IV) 

[SeeRule13(1)]| 

PRELIMINARYNOTIFICATION No.||(2)/PWD/197/2020. 


WhereasitappearstotheappropriateGovernmenthasgivenAdministrativeSanctionthatatotalof0.29.0hectaresoflandisrequiredinPirancheriVillage inCheranmahadeviTalukinTirunelveliDistrictforpublicpurposenamelyTamirabarani,KarumeniyarandNambiyarinterlinkingFloodCarrierCanalProject. EnvironmentalimpactAssessmentstudyfortheirrigationproject(i.e)formationofFloodCarriercanalfromKannadianChanneltoDroughtproneAreasof Sattankulam,TisayanvillaibyinterlinkingTamirabaraniKarumeniyarNambiyarRiversinTirunelveliandThoothukudiDistrictsinTamilNaduhasbeencarried outby"WAPCOS underthesection3(3)oftheEnvironmentalProtectionAct1986.ThelandisrequiredfortheformationofFloodCarrierCanal.Asthe EnvironmentimpactAssessmentstudyhasbeencarriedoutforthisirrigationproject,SocialimpactAssessmentshallnotapplyaccordingtotheprovisionof SubSection2ofsection6ofRighttoFairCompensationandTransparencyinLandAcquisition,RehabilitationandResettlementAct2013TheRequisitionbody hadnotenteredtilldate.Nofamilywasdisplacedduetothelandacquisition.TheSubCollector,CheranmahadeviisappointedasAdministratorforthepurpose ofRehabilitationandResettlement.Therefore,itisnotifiedthatfortheabovesaidprojectinPirancheriVillageinCheranmahadeviTalukinTirunelveliDistrict, landmeasuringanextentof0.29.0hectares,thedetailsofwhicharespecifiedintheSchedulebelow,isunderacquisition: 


[ Part || - Sec . 2 


SI. 


Survey No. 


Classification 

ofland 


Areaunder acquisition 


Structures 


Trees 


Name&Addressof personinterested 


Registered 

holder 


N 


S|W 


Boundaries E 

(5) 121/3B 


Mar. 11 , 2020 ] 


(1) 


- 


(2) 


(3) 


(4) 


(8) 


(9) 


121/3C 


Dry 


0.29.0 


120,121/3B 


110 


121/2 


632 


1.Rathinam,Slo 

Chellaiyanadar 2.Kokila,W/oRajalingam 


0.29.0 


Thisnotificationismadeundersub-section(1)ofSection11oftheRighttoFairCompensationandTransparencyinLandAcquisition,Rehabilitationand ResettlementAct,2013(CentralAct30of2013),toallwhomitmayconcern. 


AplanofthelandmaybeinspectedintheofficeoftheCollectorandLandAcquisitionOfficeronanyworkingdayduringtheworkinghours. 


TheGovernmentispleasedtoauthorizetherequisitioningDepartmentExecutiveEngineer,WaterResourcesDepartment,SpecialProjectDivision, Tirunelveliandhisstafftoenteruponasurveyland,takelevelsofanyland,digorboreintothesub-soilanddoallotheractsrequiredfortheproperexecutionof theirworkasprovidedandspecifiedinSection12ofthesaidAct. 


Undersub-section(4)ofSection11ofthesaidAct,nopersonshallmakeanytransactionorcauseanytransactionoflandi.e.,sale/purchase,etc.,orcreate anyencumbrancesonsuchlandfromthedateofpublicationofthisnotificationintheTamilNaduGovernmentGazettewithoutpriorapprovaloftheCollector. 


ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 


Objectionstotheacquisition,ifany,maybefiledbythepersoninterestedwithin60(Sixty)daysfromthedateofpublicationofthisnotificationinthe TamilNaduGovernmentGazetteasprovidedunderSection15ofthesaidActbeforetheCollector. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


K.MANIVASAN, PrincipalSecretarytoGovernment. 


153 


